© 


GOVERNMENT OF TAMIL NADU 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs.8.00 Paise . 


2021 


OF AMIT 


TAMIL NADU 


NMENT 


GOVE 


GOVERNMENT GAZETTE 


TRUTH 
ALONE 


TIT 


! 


PUBLISHED BY AUTHORITY 


RIUMPHS 


No. 23 ] 


CHENNAI , WEDNESDAY , JUNE 9 , 2021 
Vaikasi 26 , Pilava , Thiruvalluvar Aandu - 2052 


Part VI — Section 2 


Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc. 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


CONTENTS 


Pages . 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


Loss of Certificates 


82 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI 


Nomination of certain persons as Member to the State Advisory Committee 


82-83 


Amendment to the Terms and Conditions for Determination of Tariff Regulations 

2005. .. 


84-97 


Amendment to the Tamil Nadu Electricity Supply Code , 2004 . 


98-100 


[ 81 ] 


DTP - VI - 2 ( 23 ) 


82 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI — Sec . 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


LOSS OF CERTIFICATES 


It is hereby notified that the Original Higher Secondary Certificates / Matriculation Certificates / Diploma Certificates / School 
Certificates of the following pupils are reported to have been lost beyond recovery . Necessary steps are being taken to issue the 
duplicate of the said Certificates . If the Originals were to be found by anybody , they should be treated as invalid and sent to the 
Secretary , Board of Higher Secondary Examination / Directorate of Government Examinations , Chennai - 6 / Director of Technical 
Education , Chennai - 25 / Inspector / Inspectress of Matriculation and Anglo - Indian Schools as the case may be for cancellation : 


சி.என்.சி. 

6T600T . 


LONTOOTOUT LONTOO Oluuri , 
பள்ளியின் பெயர் மற்றும் 

பதிவு / 

மாதம் 
சான்றிதழ் எண் . மற்றும் வருடம் . 
கல்வி மாவட்டம் . 


தேர்வின் விவரம் . 


5195 T600 600 ) , 

தேதியும் , 


( 2 ) 


( 3 ) 


( 5 ) 


( 6 ) 


No. VI ( 2 ) / 59 / 2021 . 


June 2013 


சித்ரா , K , 
DIET , 
Kothagiri . 


1303009 
TT1 414629 


Hefflui 56001 

பட்டயம் 


ந.க. எண் 211577 / C1 / 2021 , 

4-5-2021 


பொன் . குமார் , 
9160.6001 Qušou ( 4600fluori ) , 
அரசு தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை -600 006 . 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI 


Nomination of certain persons as Member to the State Advisory Committee 


( Notification No. TNERC / SACR / 2-51 , dated 28.05.2021 ) 


( Lr.No. 1561 / TNERC / Admn / 2009 . ) 


No. VI ( 2 ) / 60 / 2021 . 


In exercise of the powers conferred under sub - section ( 1 ) and ( 2 ) of Section 87 of the Electricity Act , 2003 ( Central 
Act No.36 of 2003 ) and all other powers enabling it in that behalf , the Tamil Nadu Electricity Regulatory Commission 
hereby nominates the following persons as Members of the State Advisory Committee with immediate effect . 


Designation and Organization 


Represented by 


Area of Interest 


S. 
No. 


( 1 ) 


( 2 ) 


( 4 ) 


( 3 ) 
Thiru . K.E. Ragunathan 


1 


Micro Small and Medium 
Enterprises 


The Convenor , 
Consortium of India Associations , 
Jayalakshmipuram First Street , 
Nungambakkam , 
Chennai 600 034 . 


2 


Thiru . P. Ashok Kumar 


Non conventional Energy 


The Managing Director , 
M / s . KCP Solar , 
5 / 338 - S Arumugapillai Garden , 
Annathanapatty , 
Salem 636 006 . 


May 5 , 2021 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


83 


Designation and Organization 


Represented by 


Area of Interest 


S. 
No. 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


3 


Industries 


Thiru . K. Venkatachalam , 
Chief Advisor . 


4 


The President , , 
Tamil Nadu Spinning Mills Association , 
No.2 Karur Road , Modern Nagar , 
Dindigul 624 001 
The Executive Director , 
Citizen Consumer and Civic Action Group , 
New No.246 , Old No.277 - B , 
T.T.K. Road , Alwarpet , 
Chennai 600 018 . 


Consumer 


Thiru . K. Vishnu Mohan Rao , 
Senior Researcher 


( By Order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai 600 032 , 
28th May 2021 . 


S. CHINNARAJALU , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


தமிழ்நாடு மின்சார ஒழுகுமுறை ஆணையம் , சென்னை 


( அறிவிக்கை எண் . தமிஆ / மா.ஆ.கு.ஓ / 2-51 , நாள் 28.5.2021 ) 


( Lr.No. 1561 / TNERC / Admm / 2009 . ) 


2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 36/2003 ) 87 ஆம் பிரிவின் ( 1 ) ஆம் உட்பிரிவின்படி தனக்கு வழங்கப்பட்ட 
அதிகாரங்களையும் செலுத்தி , தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பின்வரும் நபர்களை மாநில ஆலோசனைக் குழு உறுப்பினர்களாக 
உடனடியாக நியமனம் செய்கிறது . 


வரிசை 
எண் . 


பதவி மற்றும் அமைப்பு / கூட்டமைப்பு 


பிரதிநிதியின் பெயர் 


1 . 


திரு . கே.ஈ. ரகுநாதன் 


பிரதிநிதித்துவம் 
செய்யும் துறை 

குறு , சிறு 
மற்றும் நடுத்தர 
நிறுவனங்கள் 


2 . 


திரு . பி . அசோக் குமார் 


மரபு சாரா எரிசக்தி 


ஒருங்கிணைப்பாளர் , 
இந்திய தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்பு , 
ஜெயலட்சுமிபுரம் முதல் தெரு , 
நுங்கம்பாக்கம் , 
சென்னை 600034 . 
மேலாண்மை இயக்குநர் , 
KCP சோலார் , 
5 / 338 - S ஆறுமுகபிள்ளை தோட்டம் , 
அன்னதானப்பட்டி , சேலம் 636 006 
தலைவர் , 
தமிழ்நாடு நூற்பாலைகளின் கூட்டமைப்பு , 
2 கரூர் சாலை , மாடர்ன் நகர் , 
திண்டுக்கல் 624 001 
செயல் இயக்குநர் , 
நுகர்வோர் மற்றும் குடிமை நல நடவடிக்கை குழு , 
புது எண் .246 , பழைய எண் .277 B 
டி.டி.கே. சாலை , ஆழ்வார்பேட்டை , 
சென்னை 600018 . 


3 . 


திரு . கே . வெங்கடாசலம் , 
தலைமை ஆலோசகர் 


தொழில் 
நிறுவனங்கள் 


4 . 


நுகர்வோர் 


திரு . கே . விஷ்ணு மோகன் ராவ் , 

மூத்த ஆராய்ச்சியாளர் 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை -600 032 , 
2021 , மே 28 . 


சு . சின்னராஜலு , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


84 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI — Sec . 2 


Amendment to the Terms and Conditions for Determination of Tariff Regulations 2005 


( Notification No. TNERC / TR / 5 / 3 , dated 26-05-2021 ) 


( Lr.No. TNERC / Legal / 3505 / D . No. / 2021 ) 


No. VI ( 2 ) / 61 / 2021 . 


In exercise of the powers conferred by Section 61 read with sub - section ( 1 ) of Section 181 of the Electricity Act , 
2003 ( Central Act 36 of 2003 ) and all other powers enabling it in this behalf , is hereby published for information of all 
persons likely to be affected thereby , as required by sub - section ( 3 ) of Section 181 of the said Act . 


It shall come into force on the date of publication in the Tamil Nadu Government Gazette . 


AMENDMENT 


In the said Tamil Nadu Electricity Regulatory Commission ( Terms and Conditions for determination of Tariff ) 
Regulations 2005 , 


( a ) in regulation 2 , in sub regulation ( 1 ) for clause ( bb ) , the following clause shall be substituted , namely : 


( bb ) ' Operation and Maintenance Expenses ' or ' O and M Expenses ' mean the expenditure incurred 
in operation and maintenance of the generating station , or part thereof / transmission system / distribution 
system , including the expenditure on employee cost , repair and maintenance , administration and general 
expenses , consumables , overheads and fuel other than used for generation of electricity . " : 


( b ) in regulation 24 , to clause ( vii ) , the following proviso shall be added namely : 


" Provided that the salvage value for IT equipment and software shall be considered as NIL and 100 % value 
of the assets shall be considered depreciable . " ; 


( c ) after regulation 28 , following Regulation shall be inserted , namely : 


" 29. Provision for bad and Doubtful Debts 


The Commission may consider and allow a provision for bad and doubtful debts upto 1 % of 
receivables for writing off ; 


Provided that the Commission shall true up the bad debts written off in the Aggregate Revenue 
Requirement , based on the actual during the year , subject to the above ceiling or the value approved in the 
ARR whichever is less : 


Provided further that if subsequent to the write off of a particular bad debt , revenue is realised 
from such bad debt , the same shall be included as miscellaneous income under the Non - Tariff Income of the 
year in which such revenue is realized ; " 


( d ) in regulation 37 , after clause ( vi ) , following clause shall be added , namely : 


" ( vii ) ( a ) Where any of the Generating Station is directed by the State Load Despatch Centre to 
operate below Target plant availability factor but at or above technical minimum , such generating station may 
be compensated depending on the average unit loading duly taking into account the forced outages , planned 
outages , PLF , generation at generator terminal , energy sent out ex - bus , number of start - stop , secondary fuel oil 
consumption and auxiliary energy consumption , in due consideration of actual and normative operating parameters 
of station heat rate and auxiliary energy consumption on monthly basis duly supported by relevant data verified 
by SLDC . 


Provided that : 


( i ) In case of coal / lignite based generating stations , following station heat rate degradation or 
actual heat rate , whichever is lower , shall be considered for the purpose of compensation : 


Sr. No 


Unit loading as a % 
of Installed Capa 
city of the Unit 


Increase in SHR 
( for supercritical 

units ) ( % ) 


Increase in 
SHR ( for sub 
critical units ) 

( % ) 


1 


85-100 


NIL 


NIL 


2 


75-84.99 


1.25 


2.25 


3 


65-74.99 


2 


4 


4 


55-64.99 


لیا 


6 


May 5 , 2021 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


85 


( ii ) In case of coal / lignite based generating stations , the following Auxiliary Energy Consumption 
degradation or actual , whichever is lower , shall be considered for the purpose of compensation : 


Sl . No 


Unit loading as a % 
of Installed Capacity 

of the Unit 


% Degradation in AEC 

admissible 


1 


85-100 


NIL 


2 


75-84.99 


0.35 


3 


65-74.99 


0.65 


4 


55-64.99 


1 


( b ) Compensation for the Station Heat Rate and Auxiliary Energy consumption shall be worked out in 
terms of energy charges 


( c ) The compensation so computed shall be borne by the entity which has caused the plant to be 
operated at schedule lower than corresponding to Normative Plant Availability Factor up to technical minimum . 


( d ) No compensation for Heat Rate degradation and Auxiliary Energy Consumption shall be admissible 
if the actual Heat Rate and / or actual liary Energy Con mption are lower than the normative Station Heat 
Rate and / or normative Auxiliary Energy Consumption applicable to the unit ( or ) the generating station . 


( e ) There shall be reconciliation of the compensation at the end of the financial year in due consideration 
of actual operational parameters of station heat rate and auxiliary energy consumption . 


( f ) No compensation for Heat Rate degradation and Auxiliary Energy Consumption shall be admissible 
if the actual Heat Rate and / or actual Auxiliary Energy Consumption are lower than the normative station Heat 
Rate and / or normative Auxiliary Energy Consumption applicable to the unit or the generating station in a 
month or after annual reconciliation at the end of the year " ; 


( e ) in regulation 68 - 


( i ) in sub - regulation ( 1 ) , after clause ( c ) , following clause ( d ) shall be added , namely : 


" ( d ) a wheeling charges / Network charges " 


( ii ) for sub - regulation ( 3 ) the following sub - regulation shall be substituted , namely : 


" ( 3 ) Charges for actual electricity supplied , Fixed charges / Demand charges and Wheeling charges / Network 
charges are tariff related charges and the Commission shall determine these charges on an application from 
the Distribution licensee or on Suo - motu basis under Regulation 6 ( 8 ) . " 


( f ) in Regulation 70 , the existing items shall be numbered as sub - regulation ( 1 ) and after sub - regulation ( 1 ) , 
as so renumbered the following sub - regulation shall be added namely : 


( 2 ) Under Regulation 6 ( 4 ) of this Tariff Regulations , every Distribution Licensee shall maintain separate 
accounting records towards the cost of the Distribution wires business and Retail supply business and shall 
prepare an Allocation Statement to enable the Commission to determine the Tariff separately : 


Provided that in case complete accounting segregation has not been done between its wire Business and 
Retail supply business , the Aggregate Revenue Requirement of the Distribution Licensee shall be apportioned 
between the Distribution wire business and Retail Supply business in accordance with the following Allocation 
Matrix : 


Particulars 


Distribution 
Wires Business 

( % ) 


Retail Supply 
Business ( % ) 


Cost of Power purchase 


0 % 


100 % 


Inter - State Transmission Charges 


0 % 


100 % 


Intra - State Transmission Charges 


0 % 


100 % 


86 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI — Sec . 2 


Particulars 


Distribution 
Wires Business 

( % ) 


Retail Supply 
Business ( % ) 


Operation & Maintenance Expenses 


65 % 


35 % 


Depreciation 


90 % 


10 % 


Interest on Long - term Loan Capital 


90 % 


10 % 


Interest on Working Capital 


10 % 


90 % 


Interest on Consumer Security Deposits 


10 % 


90 % 


Income Tax 


90 % 


10 % 


Return on Equity 


90 % 


10 % 


Other Expenses 


90 % 


10 % 


Non - Tariff Income 


10 % 


90 % 


The Wheeling charges / Network charges of the Distribution Licensee shall be determined by the Commission on the 
basis of a petition for determination of Tariff filed by the Distribution Licensee in accordance with regulations 5 and 6 or 
on Suo - motu basis under Regulation 6 ( 8 ) ; and it shall be determined separately for all LT / HT consumers as applicable : 


Provided that the Wheeling charges / Network charges may be denominated in terms of Rs./kWh ( or ) Rs./ 
KVAh ( or ) Rs./kW/month ( or ) Rs./kVA/month for the purpose of recovery from the Distribution network user , or 
any such denomination as may be stipulated by the Commission . " 


( By Order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai - 600 032 , 
28th May 2021 . 


S. CHINNARAJALU , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


EXPLANATORY STATEMENT 


It is proposed to amend the TNERC ( Terms and Conditions for determination of Tariff Regulations ) 2005 consistent 
with certain provisions of the Tariff Regulations of the Central Electricity Regulatory Commission and to provide certain 
other regulations considering the better norms adopted by other State Electricity Regulatory Commission and suitably 
fitting it to the conditions of this State . 


2. The wheeling charges / Network charges are proposed to ensure the recovery of Distribution network cost 
under appropriate head from the consumers and the charges will be well covered within the total Aggregate Revenue 
Requirement of the Licensee . 


3. The amendments seek to give effect to the above proposal . 


( By Order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai - 600 032 , 
28th May 2021 . 


S. CHINNARAJALU , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


May 5 , 2021 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


87 


STATEMENT SHOWING EXISTING PROVISION AND PROVISION AS AMENDED 


Existing Provision 


Regulation as Amended 


2. Definitions 


2. Definitions 


( 1 ) XXXX XXXX 


( 1 ) XXXX XXXX 


( a ) XXXX XXXX 


( a ) XXXX XXXX 


( bb ) ' Operation and Maintenance Expenses ' or ' O and M ( bb ) ' Operation and Maintenance Expenses ' or ' o and 
Expenses ' means the expenditure incurred in operation M Expenses ' mean the expenditure incurred in operation 
and maintenance of the generating station , or part thereof and maintenance of the generating station , or part thereof 
/ transmission system / distribution system , including the transmission system / distribution system , including the 
expenditure on employee cost , repair and maintenance and expenditure on employee cost , repair and maintenance , 
administration and general expenses . 

administration and general expenses , consumables , overheads 
and fuel other than used for generation of electricity . 


24. Depreciation 


24. Depreciation 


( 0 ) 


XXXX XXXX 


( 0 ) 


XXXX XXXX 


XXXX XXXX 


XXXX XXXX 


( vii ) After the assets are fully depreciated the benefit of ( vii ) After the assets are fully depreciated the benefit of 
reduced tariff shall be made available to the consumer . reduced tariff shall be made available to the consumer . 


Provided that the salvage value for IT equipment and 
software shall be considered as NIL and 100 % value of 
the assets shall be considered depreciable . 


29. " Bad and Doubtful Debts " 


29. Provision for bad and Doubtful Debts 


" Omitted " 


The Commission may consider and allow a provision for bad 
and doubtful debts upto 1 % of receivables for writing off . 


Provided that the Commission shall true up the bad debts 
written off in the Aggregate Revenue Requirement , based 
on the actual during the year , subject to the above ceiling 
or the value approved in the ARR whichever is less . 


Provided further that if subsequent to the write off of a 
particular bad debt , revenue is realised from such bad 
debt , the same shall be included as miscellaneous income 
under the Non - Tariff Income of the year in which such 
revenue is realised . 


37. Norms of Operation 


37. Norms of Operation 


( 1 ) Target availability for recovery of full capacity ( fixed ( 1 ) Target availability for recovery of full capacity ( fixed 
charges ) 

charges ) 


XXXX XXXX 


XXXX XXXX 


( vi ) Stabilization period 


( vi ) Stabilization period 


XXXX XXXX 


XXXX XXXX 


New insertion : 


" ( vii ) ( a ) Where any of the Generating Station is directed 
by the State Load Despatch Centre to operate below 
Target plant availability factor but at or above or above 
technical minimum , such generating station may be 
compensated depending on the average unit loading 
duly taking into account the forced outages , planned 
outages , PLF , generation at generator terminal , energy 
sent out ex - bus , number of start - stop , secondary fuel 
oil consumption and auxiliary energy consumption , in 


88 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI — Sec . 2 


due consideration of actual and normative operating 
parameters of station heat rate and auxiliary energy 
consumption on monthly basis duly supported by relevant 
data verified by SLDC . 


Provided that : 


( 1 ) In case of coal / lignite based generating stations , 
following station heat rate degradation or actual heat rate , 
whichever is lower , shall be considered for the purpose of 
compensation : 


Sr. 
No 


Unit load 
ing as a % 
of Installed 
Capacity of 
the Unit 


Increase in SHR Increase 
( for supercriti- in SHR ( for 
cal units ) ( % ) sub - criti 

cal units ) 
( % ) 


1 


85-100 


NIL 


NIL 


2 


75-84.99 


1.25 


2.25 


3 


65-74.99 


2 


4 


4 


55-64.99 


3 


6 


( ii ) In case of coal / lignite based generating stations , 
the following Auxiliary Energy Consumption degradation 
or actual , whichever is lower , shall be considered for the 
purpose of compensation : 


SI . No 


% Degradation in AEC 
admissible 


Unit loading as 
a % of Installed 
Capacity of the 
Unit 


1 


85-100 


NIL 


2 


75-84.99 


0.35 


3 


65-74.99 


0.65 


4 


55-64.99 


1 


( b ) Compensation for the Station Heat Rate and Auxiliary 
Energy consumption shall be worked out in terms of 
energy charges 


( C ) The compensation so computed shall be borne by 
the entity which has caused the plant to be operated 
at schedule lower than corresponding to Normative Plant 
Availability Factor up to technical minimum . 


( d ) No compensation for Heat Rate degradation and Auxiliary 
Energy Consumption shall be admissible if the actual Heat 
Rate and / or actual Auxiliary Energy Consumption are lower 
than the normative Station Heat Rate and / or normative 
Auxiliary Energy Consumption applicable to the unit or the 
generating station . 


May 5 , 2021 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


89 


( e ) There shall be reconciliation of the compensation at 
the end of the financial year in due consideration of actual 
operational parameters of station heat rate and auxiliary 
energy consumption . 


( 1 ) No compensation for Heat Rate degradation and Auxiliary 
Energy Consumption shall be admissible if the actual Heat 
Rate and / or actual Auxiliary Energy Consumption are lower 
than the normative station Heat Rate and / or normative 


Auxiliary Energy Consumption applicable to the unit or the 
generating station in a month or after annual reconciliation 
at the end of the year . 


68. Component of tariff for supply of electricity . - 


68. Component of tariff for supply of electricity . - 


( 1 ) The charges for the electricity supplied by the Distribution ( 1 ) The charges for the electricity supplied by the Distribution 
licensee may include : 

licensee may include : 


( a ) a fixed charges / Demand Charges ; 


( a ) XXXX XXXX 


Charges for actual electricity supplied ; 


( b ) XXXX XXXX 


( c ) a rent or other charge in respect of meter or electrical ( C ) XXXX XXXX 
plant provided by the Distribution licensee ; 

( d ) a wheeling charges / Network charges 


( 2 ) XXXX XXXX 


( 2 ) XXXX XXXX 


( 3 ) Charges for actual electricity supplied and Fixed ( 3 ) Charges for actual electricity supplied , Fixed charges / 
charges are tariff related charges and the Commission Demand charges and Wheeling charges / Network charges 
shall determine these charges on an application from the are tariff related charges and the Commission shall determine 
Distribution licensee . 

these charges on an application from the Distribution licensee 
or on Suo - motu basis under Regulation 6 ( 8 ) . 


70. The Aggregate Revenue Requirement of Distribution 70. The Aggregate Revenue Requirement of Distribution 
licensee 

licensee 


The Aggregate Revenue Requirement of Distribution licensee ( 1 ) The Aggregate Revenue Requirement of Distribution 
consists of the following : 

licensee consists of the following : 


0 


XXXX XXXX 


XXXX XXXX 


XXXX XXXX 


XXXX XXXX 


( x ) XXXX XXXX 


( x ) XXXX XXXX 


( 2 ) Under Regulation 6 ( 4 ) of this Tariff Regulations , every 
Distribution Licensee shall maintain separate accounting 
records towards the cost of the Distribution wires business 
and Retail supply business and shall prepare an Allocation 
Statement to enable the Commission to determine the 
Tariff separately : 


Provided that in case complete accounting segregation 
has not been done between its wire Business and Retail 
supply business , the Aggregate Revenue Requirement of 
the Distribution Licensee shall be apportioned between the 
Distribution wire business and Retail Supply business in 
accordance with the following Allocation Matrix : 


90 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI — Sec . 2 


Particulars 


Distribution 
Wires Business 

( % ) 


Retail Supply 
Business ( % ) 


0 % 


100 % 


Cost of Power 

purchase 


0 % 


100 % 


Inter - State 
Transmission 

Charges 


0 % 


100 % 


Intra - State 
Transmission 

Charges 


65 % 


35 % 


Operation & 
Maintenance 
Expenses 


Depreciation 


90 % 


10 % 


90 % 


10 % 


Interest on Long 
term Loan Capital 
Interest on Working 

Capital 


10 % 


90 % 


10 % 


90 % 


Interest on 
Consumer Security 

Deposits 


Income Tax 


90 % 


10 % 


Return on Equity 


90 % 


10 % 


Other Expenses 


90 % 


10 % 


Non - Tariff Income 


10 % 


90 % 


The Wheeling charges / Network charges of the Distribution 
Licensee shall be determined by the Commission on the 
basis of a petition for determination of Tariff filed by the 
Distribution Licensee in accordance with regulations 5 and 
6or on Suo - motu basis under Regulation 6 ( 8 ) ; and it shall 
be determined separately for all LT / HT consumers as 
applicable : 


Provided that the Wheeling charges / Network charges may 
be denominated in terms of Rs./kWh or Rs./kVAh or Rs./kW/ 
month or Rs./kVA/month for the purpose of recovery from 
the Distribution network user , or any such denomination as 
may be stipulated by the Commission . 


( By Order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai - 600032 , 
28th May 2021 . 


S. CHINNARAJALU , 

Secretary 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


May 5 , 2021 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


91 


2005 ஆம் ஆண்டு மின்கட்டண வீதத்தினை நிர்ணயம் செய்வதற்கான விதிமுறைகள் மற்றும் வரையறைகள் ஒழுங்குமுறை 

விதிகளுக்குரிய திருத்தம் 


( அறிவிக்கை எண் . தமிஓஆ / மிக / 5 / 3 , 26.05.2021 நாளிட்டது ) 


( Lr.No. TNERC / Legal / 3505 / D.No . / 2021 ) 


2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் ( மத்தியச்சட்டம் 36/2003 ) 181 ( 1 ) ஆம் பிரிவுடன் சேர்த்துப் படிக்கப்படும் 61 ஆம் பிரிவினால் 
வழங்கப்பட்ட அதிகாரங்களையும் இதன் பொருட்டு அதனை இயல்விக்கும் அனைத்துப்பிற அதிகாரங்களையும் செலுத்தி இதன்மூலம் 
மேற்சொன்ன சட்டத்தின் 181 ஆம் பிரிவின் ( 3 ) ஆம் உட்பிரிவினால் வேண்டுறுத்தப்பட்டவாறு , அதனால் அநேகமாக திருத்தத்திற்குட்பட்ட 
நபர்கள் அனைவரின் தகவலுக்காக வெளியிடப்படுகிறது . 


இது தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து நடைமுறைக்கு வரும் . 


திருத்தம் 


மேற்சொன்ன 2005 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆைைணய ( மின்கட்டண வீதத்தினை நிர்ணயம் செய்வதற்கான 
விதிமுறைகள் மற்றும் வரையறைகள் ) ஒழுங்குமுறை விதிகளில் : 


( அ ) 2 ஆம் ஒழுங்குமுறை விதியில் ( ஆஆ ) கூறுக்கான ( 1 ) ஆம் உள் - ஒழுங்குமுறை விதியில் பின்வரும் கூறுக்கு பதிலாக அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 


( ஆஆ ) இயக்க மற்றும் பராமரிப்பு செலவுகள் " அல்லது " இ மற்றும் ப செலவுகள் ' என்பது , மின் உற்பத்தி நிலையத்தின் இயக்கம் மற்றும் 
பராமரிப்பில் அல்லது அதன் பகுதியில் மின்செலுத்தல் அமைப்பு முறை மின்பகிர்மான அமைப்புமுறையின் பணியாளர் செலவு பொறுத்த , 
பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு , நிர்வாகம் மற்றும் பொதுச் செலவினங்கள் , நுகரத்தக்கவை , மேற்செலவுகள் மற்றும் மின் உற்பத்திக்காகப் 
பயன்படுத்தப்படுபவை அல்லாத பிற எரிபொருள் பொறுத்த செலவினங்கள் உள்ளடங்கலான இயக்கம் மற்றும் பராமரிப்பில் செய்ய நேர்ந்த 
செலவினங்கள் என்று பொருள்படும் " 


( ஆ ) 24 ஆம் ஒழுங்குமுறை விதியில் ( vii ) ஆம் கூறில் , பின்வரும் வரம்புரை சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


வரம்புரையாக , தகவல் தொழில்நுட்ப சாதனம் மற்றும் மென்பொருள் ஆகியவற்றிற்கான அழிவுக்காப்பு மதிப்பு ஒன்றுமில்லை என 
கருதப்படுதல் வேண்டும் மற்றும் 100 விழுக்காடு உடைமைகளின் மதிப்பு தேய்மான மதிப்பாகக் கருதப்படுதல் வேண்டும் . 


( இ ) 28 ஆம் ஒழுங்குமுறை விதிக்குப் பின்பு , பின்வரும் ஒழுங்குமுறைவிதி புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" 29. வாரா மற்றும் சந்தேகத்திற்கிடமான கடன்களுக்கான முன் ஏற்பாடு 


ஆணையம் , பெறத்தக்கவையில் ( receivables ) 1 விழுக்காடு தொகையை தள்ளுபடி செய்யத்தக்கதாக கருதி வாரா மற்றும் 
சந்தேகத்திற்கிடமான கடனுக்கான முன்ஏற்பாடு ஒதுக்கீடாக கருதி அனுமதிக்கலாம் . 


வரம்புரையாக ஆணையம் , மேலேயுள்ள உச்சவரம்பு அல்லது மொத்த வருவாய்த் தேவையில் ஒப்புதலளிக்கப்பட்ட மதிப்பு , இவற்றில் எது 
குறைவானதோ , அதற்கு உட்பட்டு , ஓர் ஆண்டில் உள்ளபடியாக தள்ளுபடி செய்யப்பட்ட வாராக்கடன்களின் அடிப்படையில் மொத்தவருவாய்த் 
தேவையின் உண்மைநிலையைக் கண்டறிதல் வேண்டும் : 


மேலும் வரம்புரையாக : குறிப்பிட்ட வாராக் கடனை தள்ளுபடி செய்த பின்பு , அத்தகைய வாராக் கடனிலிருந்து வருவாய் வசூலிக்கப்படுமாயின் , 
அது வசூலிக்கப்பட்ட அத்தகைய வருவாயானது அந்த ஆண்டின் மின்கட்டணமல்லாத பல்வகை வருவாயாகக் சேர்க்கப்படுதல் வேண்டும் . " 


( ஈ ) 37 ஆம் ஒழுங்குமுறை விதியில் , ( எ )ை கூறுக்குப் பின்பு , பின்வரும்கூறு சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" ( vii ) ( அ ) மின் உற்பத்தி நிலையங்களில் எதுவும் , மாநில மின்சுமை பகிர்ந்தனுப்பு மையத்தினால் ( SLDC ) நிலையத்தின் கிடைக்கக்கூடிய 
காரணியின் இலக்கிற்குக் கீழும் , ஆனால் , தொழில்நுட்ப குறைந்தபட்ச அளவில் அல்லது அதற்கு மேலும் இயங்குமாறு பணிக்கப்படுமிடத்து , 
அத்தகைய மின் உற்பத்தி நிலையத்திற்கு , வற்புறுத்தப்பட்டுள்ள மின்தடங்கல்கள் , திட்டமிடப்பட்ட மின்தடங்கல்கள் , மின்சுமைக்காரணி , 
மின்னாக்கி முனையத்தில் மின் உற்பத்தி , வெளியே அனுப்பப்படும் மின்சக்தி , தொடக்கநிலை நிறுத்தத்தின் எண்ணிக்கை , நுகரப்படும் 
இரண்டாம் நிலை எரிபொருள் மற்றும் அதிகப்படியான மின் நுகர்வு , நிலைய வெப்ப வீதத்தின் உள்ளபடியான மற்றும் வழக்கமான இயக்க 
அளவுருக்கள் மற்றும் மாநில மின்சுமை பகிர்ந்தனுப்பு மையத்தினால் சரிபார்க்கப்பட்ட தொடர்புடைய தரவுமூலம் உரியவாறு ஆதாரமாகவுள்ள 
மாதாந்திர அடிப்படையிலான துணையமைப்பு மின்னாற்றல் மின் நுகர்வு ஆகியனவற்றை கருத்தில் கொண்டு உரியவாறு நஷ்டஈடு 
வழங்கப்படுதல் வேண்டும் . 


வரம்புரையாக : 


( 1 ) நிலக்கரி அல்லது பழுப்பு நிலக்கரி அடிப்படையிலான மின் உற்பத்தி நிலையங்களைப் பொறுத்தவரை , பின்வரும் நிலை உயர்த்தப்பட்ட 
வெப்பமூட்டல் விகிதம் அல்லது உள்ளபடியேயானது , இவற்றில் எது குறைவானதோ , அதை நஷ்டஈட்டுக்காக கவனத்தில் எடுத்துக் 
கொள்ளப்படுதல் வேண்டும் . 


92 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 2 


வரிசை 
எண் 


அலகின் நிறுவப்பட்ட 
மின்சுமை அளவு 


நிலைய வெப்ப வீத உயர்வு 
( மேம்பட்ட அலகுகளுக்கான 
for supercritical units ) ( % ) 


நிலைய வெப்ப வீத உயர்வு 
( துணை - மாறுநிலையிலுள்ள 
அலகுக்கான- for subcritical 

units ) ( % ) 
ஒன்றுமில்லை 


1 


85-100 


ஒன்றுமில்லை 


2 


75-84.99 


1.25 


2.25 


3 


65-74.99 


2 


4 


4 


55-64.99 


3 


6 


( i ) நிலக்கரி அல்லது பழுப்புநிலக்கரி அடிப்படையிலான மின் உற்பத்தி நிலையங்களைப் பொறுத்தவரை , கீழ்க்கண்ட துணை மின்னாற்றல் 
நுகர்வு தரக்குறைவு ( degradation ) அல்லது உள்ளபடியேயான துணை மின்னாற்றல் இவற்றில் எது குறைந்ததோ , அதை நஷ்டஈட்டுக்காக 
கவனத்தில் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


வரிசை 
எண் 


அலகின் நிறுவப்பட்ட 
மின்சுமை அளவு 


அனுமதிக்கக்கூடிய துணை 
மின்னாற்றல் நுகர்வு தரக்குறைவு 

விழுக்காட்டில் 
ஒன்றுமில்லை 


1 


85-100 


N 


75-84.99 


0.35 


3 


65-74.99 


0.65 


4 


55-64.99 


1 


( ஆ ) நிலைய வெப்ப விதத்திற்கான மற்றும் துணை மின்னாற்றல் நுகர்வுக்கான நஷ்டஈடு மின்சக்திக்கான கட்டண அடிப்படையில் 
கணக்கிடப்படுதல் வேண்டும் . 


( இ ) அவ்வாறு கணக்கிடப்பட்ட நஷ்டஈடு , தொழில்நுட்ப குறைந்தபட்ச அளவுவரை வழக்கமான நிலையத்தின் கிடைக்கக்கூடிய காரணிக்கு 
நேரிணையானதற்குக் குறைவான கால அட்டவணையில் நிலையத்தினை இயங்க செய்த அமைப்பினால் ஏற்றுக்கொள்ளப்படுதல் வேண்டும் . 


( ஈ ) வெப்ப வீத தரக்குறைவிற்கான மற்றும் துணை மின்னாற்றல் நுகர்வுக்கான நஷ்டஈடு எதுவும் , அலகு அல்லது மின் உற்பத்தி 
நிலையத்திற்குப் பொருந்தக்கூடிய வழக்கமான நிலையத்தின் வெப்ப வீதத்தைவிட மற்றும் / அல்லது வழக்கமான துணை மின்னாற்றல் 
மின்நுகர்வைவிட உள்ளபடியான வெப்ப வீதம் மற்றும் / அல்லது உள்ளபடியான துணை மின்னாற்றல் மின் நுகர்வு குறைவானதான 
இருக்குமானால் , அனுமதிக்கப்படுதல் ஆகாது . 

( உ ) நிலைய வெப்ப வீதம் மற்றும் துணை மின்னாற்றல் நுகர்வு இவற்றின் உள்ளபடியான இயக்க அளவுருக்களை உரியவாறு 
கவனத்திற்கொண்டு நிதியாண்டின் முடிவில் நஷ்டஈட்டை சீர்செய்தல் வேண்டும் . 


( ஊ ) வெப்ப வீத தரக்குறைவிற்கான மற்றும் துணை மின்னாற்றல் மின்நுகர்வுக்கான நஷ்டஈடு எதுவும் , ஒரு மாதத்தில் அல்லது ஆண்டின் 
முடிவில் வருடாந்திர சீர் செய்தலுக்குப்பின்பு அலகு அல்லது மின் உற்பத்தி நிலையத்திற்குப் பொருந்தக்கூடிய வழக்கமான நிலையத்தின் 
வெப்ப வீதத்தை விட மற்றும் / அல்லது வழக்கமான துணையமைப்பு மின்னாற்றல் மின் நுகர்வைவிட உள்ளபடியான வெப்பவீதம் மற்றும் / 
அல்லது உள்ளபடியான துணை மின்னாற்றல் மின் நுகர்வு குறைவானதாக இருக்குமானால் , அனுமதிக்கப்படுதல் ஆகாது ; கி 


( உ ) 68 ஆம் ஒழுங்குமுறை விதியில் 


( 1 ) ( 1 ) ஆம் உள் - ஒழுங்குமுறை விதியில் , 


( இ ) கூறுக்குப்பின்பு , பின்வரும் ( ஈ ) கூறு சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


( ஈ ) “ மின்சாரம் கொண்டு செல்லுதல் கட்டணங்கள் / மின் வலையமைப்புக் கட்டணங்கள் ” 


( ii ) ( 3 ) ஆம் உள் - ஒழுங்குமுறை விதிக்குப் பதிலாக பின்வரும் உள் - ஒழுங்குமுறைவிதி பதிலாக அமைக்கப்படுதல் வேண்டும் , 
அதாவது : 


" ( 3 ) உள்ளபடியே மின்சாரம் வழங்கப்பட்டதற்கான கட்டணங்கள் , நிலையான கட்டணங்கள் / தேவைக்கட்டணங்கள் மற்றும் மின்சாரம் 
கொண்டு செல்லுதல் கட்டணங்கள் / வலையமைப்புக் கட்டணங்கள் ஆகியவை மின் கட்டணம் தொடர்புடை கட்டணங்கள் ஆகும் மற்றும் 
மின்பகிர்மான உரிமம்தாரரிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பத்தின் பேரில் அல்லது ஒழுங்குமுறை விதி 6 ( 8 ) யின் அடிப்படையில் தானே 
முற்பட்டு இந்தக் கட்டணங்களை ஆணையம் நிர்ணயித்தல் வேண்டும் . 


( ஊ ) 70 ஆம் ஒழுங்குமுறை விதியில் , இருந்துவரும் இனங்கள் ( 1 ) ஆம் உள் - ஒழுங்குமுறை விதியாக எண்ணிடப்படுதல் வேண்டும் 
மற்றும் ( 1 ) ஆம் உள் - ஒழுங்குமுறை விதிக்குப் பின்பு , அவ்வாறு மறு எண்ணிடப்பபட்டு அத்துடன் பின்வரும் உள் - ஒழுங்குமுறை விதி 
சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

( 2 ) இந்த மின்கட்டண விதிகளின் 6 ( 4 ) ஒழுங்குமுறை விதியின் படி மின்பகிர்மான உரிமம்தாரர் ஒவ்வொருவரும் , மின்பகிர்மான 
மின்தொடர் வணிகத்தின் ( Wire business ) மற்றும் சில்லறை மின்வழங்கல் வணிகத்தின் ( Retail supply business ) செலவு பொறுத்த 


May 5 , 2021 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


93 


தனிப்பட்ட கணக்கு ஆவணங்களைப்பேணி வைத்து வருதல் வேண்டும் மற்றும் தனியாக மின்கட்டணத்தை நிர்ணயிப்பதற்கு ஆணையத்தை 
இயல்விப்பதற்கு ஒதுக்கீட்டு விவர அறிக்கையைத் தயாரித்தல் வேண்டும் : 


வரம்புரையாக : தன்னுடைய மின்தொடர் வணிகம் மற்றும் மின்வழங்கல் வணிகம் ஆகியவற்றிற்கிடையே முழுமையாக கணக்கு 
பிரிப்பு செய்யப்படாதிருக்கும் நேர்வில் , மின்பகிர்மான உரிமம்தாரரின் மொத்த வருவாய்த் தேவை , பின்வரும் ஒதுக்கீட்டுக் கூறுக்கிணங்க 
மின்பகிர்மான மின்தொடர் வணிகத்திற்கும் , சில்லறை மின்வழங்கல் வணிகத்திற்கும் இடையே பிரிக்கப்படுதல் வேண்டும் . 


விவரங்கள் 


மின்பகிர்மான 
மின்தொடர்கள் 
வணிகம் 


சில்லறை 
மின்வழங்கல் 
வணிகம் 


0 % 


100 % 


மின்கொள்முதல் செலவு 
மாநிலங்களுக்கிடையேயான மின் செலுத்தல் 
கட்டணங்கள் 


0 % 


100 % 


0 % 


100 % 


65 % 


35 % 


90 % 


10 % 


மாநிலங்களுக்குள்ளான மின்செலுத்தல் கட்டணங்கள் 
இயக்க மற்றும் பராமரிப்புச் செலவினங்கள் 
தேய்மானம் 
நீண்ட காலக் கடன் மூலதனம் மீதான வட்டி 
நடைமுதல் மூலதனம் மீதானவட்டி 
மின்நுகர்வோர் காப்பு வைப்புத் தொகை மீதான வட்டி 


90 % 


10 % 


10 % 


90 % 


10 % 


90 % 


வருமான வரி 


90 % 


10 % 


90 % 


10 % 


சமவீதப்பங்கு மீதான வருவாய் 
பிற செலவினங்கள் 
மின் கட்டணமல்லாத வருவாய் 


90 % 


10 % 


10 % 


90 % 


மின்பகிர்மான உரிமம்தாரரின் மின்சாரம் கொண்டு செல்லுதல் கட்டணங்கள் / மின் வலையமைப்புக் கட்டணங்கள் , 5 மற்றும் 6 ஆம் 
ஒழுங்குமுறை விதிகளுக்கிணங்க மின்பகிர்மான உரிமம்தாரரால் தாக்கல் செய்யப்பட்ட மின்கட்டணம் நிர்ணயம் செய்வதற்கான மனுவின் 
அடிப்படையில் அல்லது ஒழுங்குமுறை விதி 6 ( 8 ) யின் அடிப்படையில் தானே முற்பட்டு ஆணையத்தினால் நிர்ணயிக்கப்படுதல் வேண்டும் ; 
மற்றும் இது , பொருந்தக்கூடியவகையில் தாழ்வழுத்த / உயர் அழுத்த மின்நுகர்வோருக்காக தனியாக நிர்ணயிக்கப்படுதல் வேண்டும் : 


வரம்புரையாக : மின்சாரம் கொண்டு செல்லுதல் கட்டணங்கள் மின் வலையமைப்புக் கட்டணங்கள் மின்பகிர்மான பயன்படுத்துநரிடமிருந்து 
வசூலிக்கும் பொருட்டு ரூ . / கிலோவாட் மணி அல்லது ரூ . / கிலோவோல்ட் ஆம்பியர் மணி அல்லது ரூ / கிலோவாட் / மாதம் அல்லது 
ரூ . / கிலோவோல்ட் ஆம்பியர் / மாதம் என்ற வரம்புரைகளில் அல்லது ஆணையத்தினால் குறிப்பிடப்படலாகும் எண் இலக்கவகை எதிலும் 


பிரிக்கப்படலாம்.கி 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) ) 


சு . 


சென்னை -600 032 , 
2021 மே 28 . 


சின்னராஜலு , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


விளக்கவுரை 


2005 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய ( மின்கட்டண வீதத்தினை நிர்ணயம் செய்வதற்கான விதிமுறைகள் 
மற்றும் வரையறைகள் ) ஒழுங்குமுறை விதிகளை , மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் மின்கட்டண ஒழுங்குமுறை விதிகளில் 
ஒருசில வகைமுறைகளுக்கு ஒத்ததாகவும் பிற மாநில ஒழுங்குமுறை ஆணையத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மேம்பட்ட நெறிமுறைகளைக் 
கருத்திற்கொண்டும் , இந்த மாநிலத்தின் நிலைமைகளுக்கு ஏற்றவாறு பொருந்தச் செய்வதற்கும் ஒருசில பிற வகைமுறைகளுக்கு வகை 
செய்வதற்காகவும் , திருத்தம் செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது . 


2. மின்சாரம் கொண்டு செல்லுதல் கட்டணங்கள் / மின் வலையமைப்புக் கட்டணங்கள் , மின்நுகர்வோரிடமிருந்து உரிய தலைப்பின் 
கீழ் மின்பகிர்மான வலையமைப்பு செலவை வசூலிப்பதை உறுதி செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது மற்றும் அந்தக் கட்டணங்கள் 
உரிமம்தாரரின் ஆக மொத்த வருவாய்த் தேவைக்குள் உள்ளடக்கப்படுதல் வேண்டும் . 


3. இந்தத் திருத்தங்கள் மேலேயுள்ள உத்தேச திட்டத்திற்கு செயல்வடிவம் கொடுக்க விளைகிறது . 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை -600 032 , 
2021 மே 28 . 


சு . சின்னராஜலு , , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


94 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 2 


இருந்துவரும் வகைமுறை மற்றும் திருத்தத்தை உள்ளடக்கிய வகைமுறை இவற்றை காட்டும் விவரவுரை 


******** 


******** 


******** 


******** 


4 


இருந்துவரும் வகைமுறை 

திருத்தத்தை உள்ளடக்கிய வகைமுறை 
2. பொருள் வரையறைகள் 

2. பொருள் வரையறைகள் 
( 0 ) 

( 1 ) 
( அ ) 

( அ ) 
( ஆஆ ) இயக்க மற்றும் பராமரிப்பு செலுவுகள் அல்லது ( ஆ ஆ ) இயக்க மற்றும் பராமரிப்பு செலவுகள் அல்லது இ மற்றும் ப 

இ மற்றும் ப செலவுகள் ” என்பது , மின் உற்பத்தி செலவுகள் ” என்பது , மின் உற்பத்தி நிலையத்தின் இயக்கம் மற்றும் பராமரிப்பில் 
நிலையத்தின் இயக்கம் மற்றும் பராமரிப்பில் அல்லது அல்லது அதன் பகுதியில் / மின்செலுத்தல் அமைப்பு முறை | மின்பகிர்மான 
அதன் பகுதியில் / பணியாளர் செலவு பொறுத்த , அமைப்புமுறையின் பணியாளர் செலவு பொறுத்த , பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு , 
பழுதுபார்பு மற்றும் பராமரிப்பு , நிர்வாகம் மற்றும் பொதுச் நிர்வாகம் மற்றும் பொதுச் செலவினங்கள் , நுகரத்தக்கவை , மேற்செலவுகள் மற்றும் 
செலவினங்கள் , மின்செலுத்தல் அமைப்பு முறை / மின் உற்பத்திக்காகப் பயன்படுத்தப்படுபவை அல்லாத பிற எரிபொருள் பொறுத்த 
மின்பகிர்மான அமைப்பு முறையின் இயக்கம் மற்றும் செலவினங்கள் உள்ளடங்கலான இயக்கம் மற்றும் பராமரிப்பில் செய்ய நேர்ந்த 
| பராமரிப்பில் செய்ய நேர்ந்த செலவினங்கள் என்று செலவினங்கள் என்று பொருள்படும் . ' 
பொருள்படும் . ' ' 
24. தேய் மானம் 

24. தேய் மானம் 
( 1 ) 

( 1 ) 


**** **** 


**** **** 


******** 


**** **** 


( vii ) உடைமைகள் 

முழுவதுமாக மதிப்பிறக்கம் ( vii ) உடைமைகள் முழுவதுமாக மதிப்பிறக்கம் செய்யப்பட்ட பின்பு குறைக்கப்பட்ட 
செய்யப்பட்ட பின்பு குறைக்கப்பட்ட மின்கட்டணத்தின் மின்கட்டணத்தின் பயன் மின்நுகர்வோருக்கு கிடைக்கத்தக்கது ஆகும் : 
பயன் மின்நுகர்வோருக்கு கிடைக்கத்தக்கது ஆகும் . 

வரம்புரையாக , தகவல் தொழில்நுட்ப சாதனம் மற்றும் மென்பொருள் 
ஆகியவற்றிற்கான அழிவுக்காப்பு மதிப்பு ஒன்றுமில்லை என கருதப்படுதல் 
வேண்டும் மற்றும் 100 விழுக்காடு உடைமைகளின் மதிப்பு தேய்மான மதிப்பாகக் 

கருதப்படுதல் வேண்டும் . 
29. " வாரா மற்றும் சந்தேகத்திற்கிடமான 

29. வாரா மற்றும் சந்தேகத்திற்கிடமான கடன்களுக்கான முன் ஏற்பாடு 
கடன்கள் : 

ஆணையம் , பெறத்தக்கவையில் ( receivables ) 1 விழுக்காடு தொகையை தள்ளுபடி 
விட்டுவிடப்பட்டது . 

செய்யத்தக்கதாக கருதி வாரா மற்றும் சந்தேகத்திற்கிடமான கடனுக்கான 
முன்ஏற்பாடு ஒதுக்கீடாக கருதி அனுமதிக்கலாம் . 
வரம்புரையாக ஆணையம் , மேலேயுள்ள உச்சவரம்பு அல்லது மொத்த வருவாய்த் 
தேவையில் ஒப்புதலளிக்கப்பட்ட மதிப்பு , இவற்றில் எது குறைவானதோ , அதற்கு 
உட்பட்டு , ஓர் ஆண்டில் உள்ளபடியாக தள்ளுபடி செய்யப்பட்ட வாராக்கடன்களின் 
அடிப்படையில் மொத்த வருவாய்த் தேவையின் உண்மைநிலையைக் கண்டறிதல் 
வேண்டும் : 


37. இயக்க நெறிமுறைகள் 
( 1 ) நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை 
முழுவதுமாக வசூலிப்பதற்காக 
கிடைக்கக்கூடிய இலக்கு 


மேலும் வரம்புரையாக : குறிப்பிட்ட வாராக் கடனை தள்ளுபடி செய்த பின்பு , 
அத்தகைய வாராக் கடனிலிருந்து வருவாய் வசூலிக்கப்படுமாயின் , அது 
வசூலிக்கப்பட்ட அத்தகைய வருவாயானது அந்த ஆண்டின் மின்கட்டணமல்லாத 
பல்வகை வருவாயாகக் சேர்க்கப்படுதல் வேண்டும் . " 
37. இயக்க நெறிமுறைகள் 
( i ) நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை 
முழுவதுமாக வசூலிப்பதற்காக கிடைக்கக்கூடிய 
இலக்கு 


******** 


******** 


( vi ) நிலைப்படுத்துதலுக்கான 


( vi ) நிலைப்படுத்துதலுக்கான கால அளவு 


கால அளவு 


**** **** 


**** **** 


புதிதாகப் புகுத்தப்பட்டது 
" ( vii ) ( அ ) மின் உற்பத்தி நிலையங்களில் எதுவும் , மாநில மின்சுமை பகிர்ந்தனுப்பு 
மையத்தினால் ( SLDC ) நிலையத்தின் கிடைக்கக்கூடிய காரணியின் இலக்கிற்குக் 
கீழும் , ஆனால் , தொழில்நுட்ப குறைந்தபட்ச அளவில் அல்லது அதற்கு மேலும் 
இயங்குமாறு பணிக்கப்படுமிடத்து , அத்தகைய மின் உற்பத்திநிலையத்திற்கு 
வற்புறுத்தப்பட்டுள்ள மின்தடங்கல்கள் , 

திட்டமிடப்பட்ட 

மின்தடங்கல்கள் , 
மின்சுமைக்காரணி , மின்னாக்கி முனையத்தில் மின் உற்பத்தி , வெளியே 
அனுப்பப்படும் மின்சக்தி , தொடக்கநிலை நிறுத்தத்தின் எண்ணிக்கை , நுகரப்படும் 
இரண்டாம் நிலை எரிபொருள் மற்றும் அதிகப்படியான மின்நுகர்வு , நிலைய 
வெப்ப வீதத்தின் உள்ளபடியான மற்றும் வழக்கமான இயக்க அளவுருக்கள் 
மற்றும் மாநில மின்சுமை பகிர்ந்தனுப்பு மையத்தினால் சரிபார்க்கப்பட்ட 
தொடர்புடைய தரவுமூலம் உரியவாறு 

ஆதாரமாகவுள்ள மாதாந்திர 
அடிப்படையிலான துணையமைப்பு மின்னாற்றல் மின் நுகர்வு ஆகியனவற்றை 
கருத்தில் கொண்டு உரியவாறு நஷ்டஈடு வழங்கப்படுதல் வேண்டும் . 


May 5 , 2021 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


95 


வரம்புரையாக : 


( i ) நிலக்கரி அல்லது பழுப்புநிலக்கரி அடிப்படையிலான மின் உற்பத்தி 
நிலையங்களைப் பொறுத்தவரை , பின்வரும் நிலை உயர்த்தப்பட்ட வெப்பமூட்டல் 
விகிதம் அல்லது உள்ளபடியேயானது , இவற்றில் எது குறைவானதோ , அதை 
நஷ்டஈட்டுக்காக கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


வரிசை அலகின் 
எண் நிறுவப்பட்ட 

மின்சுமை 


நிலைய வெப்ப வீத 
உயர்வு ( மேம்பட்ட 
அலகுகளுக்கான - 
for supercritical 

units ) ( % ) 


அளவு 


நிலைய வெப்ப வீத 
உயர்வு ( துணை 
மாறுநிலையிலுள்ள 
அலகுக்கான - for subcriti 

cal units ) ( % ) 
ஒன்றுமில்லை 


1 


85-100 


ஒன்றுமில்லை 


2 


75–84.99 


1.25 


2.25 


3 


65-74.99 


2 


4 


4 


55-64.99 


3 


6 


( i ) நிலக்கரி அல்லது பழுப்பு நிலக்கரி அடிப்படையிலான மின்உற்பத்தி 
நிலையங்களைப் பொறுத்தவரை , கீழ்க்கண்ட துணைமின்னாற்றல் நுகர்வு 
தரக்குறைவு ( degradation ) அல்லது உள்ளபடியேயான துணை மின்னாற்றல் 
இவற்றில் எது குறைந்ததோ , அதை நஷ்டஈட்டுக்காக கவனத்தில் கொள்ளப்படுதல் 
வேண்டும் . 


வரிசை 
எண் 


அலகின் நிறுவப்பட்ட 
மின்சுமை அளவு 


அனுமதிக்கக்கூடிய துணை 
மின்னாற்றல் நுகர்வு தரக்குறைவு 

விழுக்காட்டில் 


1 


85-100 


ஒன்றுமில்லை 


2 


75-84.99 


0.35 


3 


65-74.99 


0.65 


4 


55-64.99 


1 


( ஆ ) நிலைய வெப்ப வீதத்திற்கான மற்றும் துணை மின்னாற்றல் நுகர்வுக்கான 
நஷ்டஈடு மின்சக்திக்கான கட்டண அடிப்படையில் கணக்கிடப்படுதல் வேண்டும் . 


( இ ) அவ்வாறு கணக்கிடப்பட்ட நஷ்டஈடு , தொழில்நுட்ப குறைந்தபட்ச அளவுவரை 
வழக்கமான நிலையத்தின் கிடைக்கக்கூடிய காரணிக்கு நேரிணையானதற்குக் 
குறைவான கால அட்டவணையில் நிலையத்தினை இயங்க செய்த அமைப்பினால் 
ஏற்றுக்கொள்ளப்படுதல் வேண்டும் . 


( ஈ ) வெப்ப வீத தரக்குறைவிற்கான மற்றும் துணை மின்னாற்றல் நுகர்வுக்கான 
நஷ்டஈடு எதுவும் , அலகு அல்லது மின்உற்பத்தி நிலையத்திற்குப் பொருந்தக்கூடிய 
வழக்கமான நிலையத்தின் வெப்ப வீதத்தைவிட மற்றும் / அல்லது வழக்கமான 
துணைமின்னாற்றல் மின்நுகர்வைவிட உள்ளபடியான வெப்பவீதம் மற்றும் / அல்லது 
உள்ளபடியான துணை மின்னாற்றல் மின் 

நுகர்வு குறைவானதான் இருக்குமானால் , 
அனுமதிக்கப்படுதல் ஆகாது . 


( உ ) நிலைய வெப்ப வீதம் மற்றும் துணை மின்னாற்றல் நுகர்வு இவற்றின் 
உள்ளபடியான இயக்க அளவுருக்களை உரியவாறு கவனத்திற்கொண்டு 
நிதியாண்டின் முடிவில் நஷ்டஈட்டை சீர்செய்தல் வேண்டும் . 


( ஊ ) வெப்ப வீத தரக்குறைவிற்கான மற்றும் துணை மின்னாற்றல் மின்நுகர்வுக்கான 
நஷ்டஈடு எதுவும் , ஒரு மாதத்தில் அல்லது ஆண்டின் முடிவில் வருடாந்திர சீர் 
செய்தலுக்குப்பின்பு அலகு அல்லதுமின் உற்பத்தி நிலையத்திற்குப் பொருந்தக்கூடிய 
வழக்கமான நிலையத்தின் வெப்ப வீதத்தை விட மற்றும் / அல்லது வழக்கமான 
துணையமைப்பு மின்னாற்றல் மின் நுகர்வைவிட உள்ளபடியான வெப்பவீதம் 
மற்றும் அல்லது உள்ளபடியான துணை மின்னாற்றல் மின் நுகர்வு குறைவானதாக 
இருக்குமானால் , அனுமதிக்கப்படுதல் ஆகாது ; " 


96 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI- Sec . 2 


68. மின்வழங்களுக்கான மின்கட்டணத்தின் 
உள்ளடக்கம் : 


68. மின்வழங்களுக்கான மின்கட்டணத்தின் உள்ளடக்கம் : 


( 1 ) மின்பகிர்மான உரிமம்தாரரால் வழங்கப்பட்ட 
மின்சாரத்திற்கான கட்டணங்கள் , பின்வருவனவற்றை 
உள்ளடக்கும் : 


( 1 ) மின்பகிர்மான உரிமம்தாரரால் வழங்கப்பட்ட மின்சாரத்திற்கான 
கட்டணங்கள் , பின்வருவனவற்றை உள்ளடக்கும் : 


( அ ) 


**** **** 


( அ ) நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்கள் 
தேவைக்கட்டணங்கள் 


**** **** 


( ஆ ) 


( ஆ ) உள்ளபடியே வழங்கப்பட்ட மின்சாரத்திற்கான 
கட்டணங்கள் ; 


******** 


( இ ) மின்பகிர்மான உரிமம்தாரரால் வழங்கப்பட்ட 
மின்னளவி அல்லது மின் தளவாடம் பொறுத்து வாடகை ( ஈ ) “ மின்சாரம் கொண்டு செல்லுதல் கட்டணங்கள் / மின் வலையமைப்புக் 
அல்லது பிற கட்டணம் ; 

கட்டணங்கள் 


( 2 ) 


( 2 ) 


******** 


******** 


“ ( 3 ) உள்ளபடியே மின்சாரம் வழங்கப்பட்டதற்கான " ( 3 ) உள்ளபடியே மின்சாரம் வழங்கப்பட்டதற்கான கட்டணங்கள் , நிலையான 
கட்டணங்கள் , 

நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்கள் கட்டணங்கள் / தேவைக்கட்டணங்கள் மற்றும் மின்சாரம் கொண்டு செல்லுதல் 
ஆகியவை மின்கட்டணம் தொடர்பான கட்டணங்கள் கட்டணங்கள் / வலையமைப்புக்கட்டணங்கள் ஆகியவை மின் கட்டணம் 
ஆகும் மற்றும் மின்பகிர்மான உரிமம்தாரரிடமிருந்து தொடர்புடை கட்டணங்கள் ஆகும் மற்றும் மின்பகிர்மான உரிமம்தாரரிடமிருந்து 
பெறப்பட்ட விண்ணப்பத்தின் பேரில் இந்தக் பெறப்பட்ட விண்ணப்பத்தின் பேரில் அல்லது ஒழுங்குமுறை விதி 6 ( 8 ) யின் 
கட்டணங்களை ஆணையம் நிர்ணயித்தல் வேண்டும் . அடிப்படையில் தானே முற்பட்டு இந்தக்கட்டணங்களை ஆணையம் நிர்ணயித்தல் 

வேண்டும் . ' ' 
70. மின்பகிர்மான உரிமம்தாரரின் மொத்த வருவாய்த் 70. மின்பகிர்மான உரிமம்தாரரின் மொத்த வருவாய்த் தேவை 
தேவை 


( 1 ) மின்பகிர்மான உரிமம்தாரரின் மொத்த வருவாய்த் ( 1 ) மின்பகிர்மான உரிமம்தாரரின் மொத்த வருவாய்த் தேவையானது 
தேவையானது பின்வருவனவற்றைக் கொண்டுள்ளது : - / பின்வருவனவற்றைக் கொண்டுள்ளது : 


( 0 ) 


********* 


( 0 ) 


********* 


***** **** 


***** **** 


( x ) 


***** **** 


( x ) 


***** **** 


( 2 ) இந்த மின் கட்டண விதிகளின் 6 ( 4 ) ஒழுங்குமுறை விதியின் படி மின்பகிர்மான 
உரிமம்தாரர் ஒவ்வொருவரும் , மின்பகிர்மான மின்தொடர் வணிகத்தின் ( Wire 
business ) மற்றும் சில்லறை மின்வழங்கல் வணிகத்தின் ( Retail supply business ) 
செலவு பொறுத்த தனிப்பட்ட கணக்கு ஆவணங்களைப்பேணி வைத்து வருதல் 
வேண்டும் மற்றும் தனியாக மின் கட்டணத்தை நிர்ணயிப்பதற்கு ஆணையத்தை 
இயல்விப்பதற்கு ஒதுக்கீட்டு விவர அறிக்கையைத் தயாரித்தல் வேண்டும் : 


வரம்புரையாக : தன்னுடைய மின்தொடர் வணிகம் மற்றும் மின்வழங்கல் வணிகம் 
ஆகியவற்றிற்கிடையே முழுமையாக கணக்கு பிரிப்பு செய்யப்படாதிருக்கும் 
நேர்வில் , மின்பகிர்மான உரிமம்தாரரின் மொத்த வருவாய்த் தேவை , பின்வரும் 
ஒதுக்கீட்டுக் கூறுக்கிணங்க மின்பகிர்மான மின்தொடர் வணிகத்திற்கும் , சில்லறை 
மின்வழங்கல் வணிகத்திற்கும் இடையே பிரிக்கப்படுதல் வேண்டும் . 


May 5 , 2021 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


97 


விவரங்கள் 


மின்கொள்முதல் செலவு 


0 % 


100 % 


0 % 


100 % 


மாநிலங்களுக்கிடையேயான மின் 
செலுத்தல் கட்டணங்கள் 


0 % 


100 % 


மாநிலங்களுக்குள்ளான 
மின்செலுத்தல் கட்டணங்கள் 


65 % 


35 % 


இயக்க மற்றும் பராமரிப்புச் 
செலவினங்கள் 


90 % 


10 % 


தேய்மானம் 
நீண்ட காலக் கடன் மூலதனம் மீதான 
வட்டி 


90 % 


10 % 


நடைமுதல் மூலதனம் மீதான வட்டி 


10 % 


90 % 


10 % 


90 % 


மின்நுகர்வோர் காப்புவைப்புத் தொகை 
மீதான வட்டி 


வருமான வரி 


90 % 


10 % 


சமவீதப் பங்கு மீதான வருவாய் 


90 % 


10 % 


பிற செலவினங்கள் 


90 % 


10 % 


மின்கட்டணமல்லாத வருவாய் 


10 % 


90 % 


மின்பகிர்மான உரிமம்தாரரின் மின்சாரம் கொண்டு செல்லுதல் கட்டணங்கள் / மின் 
வலையமைப்புக் கட்டணங்கள் , 5 மற்றும் 6 ஆம் ஒழுங்குமுறை விதிகளுக்கிணங்க 
மின்பகிர்மான உரிமம்தாரரால் தாக்கல் செய்யப்பட்ட மின்கட்டணம் நிர்ணயம் 
செய்வதற்கான மனுவின் அடிப்படையில் அல்லது ஒழுங்குமுறை விதி 6 ( 8 ) 
யின் அடிப்படையில் தானே முற்பட்டு ஆணையத்தினால் நிர்ணயிக்கப்படுதல் 
வேண்டும் ; மற்றும் இது , பொருந்தக்கூடிய வகையில் தாழ்வழுத்த / உயர் அழுத்த 
மின்நுகர்வோருக்காக தனியாக நிர்ணயிக்கப்படுதல் வேண்டும் : 


வரம்புரையாக மின்சாரம் கொண்டு செல்லுதல் கட்டணங்கள் மின் வலையமைப்புக் 
கட்டணங்கள் மின்பகிர்மான பயன்படுத்துநரிடமிருந்து வசூலிக்கும் பொருட்டு 
ரூ . / கிலோவாட் மணி அல்லது ரூ . 1 கிலோவோல்ட் ஆம்பியர் மணி அல்லது 
ரூ . / கிலோவாட் / மாதம் அல்லது ரூ . / கிலோவோல்ட் ஆம்பியர் / மாதம் என்ற 
வரம்புரைகளில் அல்லது ஆணையத்தினால் குறிப்பிடப்படலாகும் எண் இலக்கவகை 
எதிலும் பிரிக்கப்படலாம் . ' ' 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சு . 


சென்னை -600 032 , 
2021 மே 28 . 


சின்னராஜலு , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


98 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI — Sec . 2 


Amendment to the Tamil Nadu Electricity Supply Code , 2004 . 


( Notification No. TNERC / SC / 7-45 , dated 26.05.2021 ) 


( Lr.No. TNERC / Legal / 3505 / D . No. / 2021 ) 


No. VI ( 2 ) / 62 / 2021 . 


In exercise of the powers conferred by Section 181 read with Section 50 of the Electricity Act , 2003 ( Central Act 
36 of 2003 ) and all other powers enabling it in this behalf , the Tamil Nadu Electricity Regulatory Commission hereby 
makes the following amendment to the Tamil Nadu Electricity Supply Code , 2004 , the draft of the same having been 
previously published as required by sub section ( 3 ) of section 181 of the said Act . 


It shall come into force on the date of publication in the Tamil Nadu Government Gazette . 


AMENDMENT 


In the said Tamil Nadu Electricity Supply Code , in Regulation 4 in sub - regulation ( 1 ) after item ( i ) the following 
item shall be inserted , namely : 


" ( i - a ) The wheeling charges / Network charges shall be payable by the HT / LT consumer category in accordance 
with the rates as the Commission may fix time to time for different category of consumers ( to recover the cost incurred 
by the Licensee for its Distribution wire business ) . 


Provided that the Wheeling charges / Network charges may be denominated in terms of Rs./kWh ( or ) Rs./kVAh ( or ) 
Rs./kW/month ( or ) Rs./kVA/month for the purpose of recovery from the Distribution network user , or any such denomination 
as may be stipulated by the Commission . ' 


( By Order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai - 600032 , 
28th May 2021 . 


S.CHINNARAJALU , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


EXPLANATORY STATEMENT 


As per the provisions of the TNERC ( Terms and conditions for Determination of Tariff ) Regulations 2005 , the 
Distribution Licensee is required to maintain its Accounts separately for its Wire Business and Retail supply . 


2. The Tariff policy of the Government of India insist upon the retail tariff would reflect the relative efficiency of 
distribution companies in procuring power at competitive price . It necessitates to absorb the relative cost incurred towards 
distribution network under appropriate head of charges . 


3. Therefore , it is proposed that the Distribution network cost arrived by the Commission shall have to be recovered 
under separate head i.e. , wheeling charges / Network charges . Such charges is applicable to all LT & HT category 
consumers at the rate fixed by the Commission time to time towards its Distribution wire business . 


4. The amendment seeks to give effect to the above proposal . 


( By Order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai - 600 032 , 
28th May 2021 . 


S. CHINNARAJALU , 

Secretary 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


May 5 , 2021 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


99 


STATEMENT SHOWING EXISTING PROVISION AND PROVISION AS AMENDED 


Existing provision 


Regulation as Amended 


4. Charges recoverable by the Licensee 
The charges , recoverable by the Licensee from the con 


4. Charges recoverable by the Licensee 
The charges , recoverable by the Licensee from the con 


sumers are : - 


sumers are : - 


( 1 ) Tariff related charges , namely , 


( 1 ) Tariff related charges , namely , 


( i ) XXXXXXXX 


( i ) XXXXXXXX 


( ( New provision :) 


( i - a ) The wheeling charges / Network charges shall be pay 
able by the HT / LT consumer category in accordance with 
the rates as the Commission may fix time to time for differ 
ent category of consumers ( to recover the cost incurred by 
the Licensee for its Distribution wire business ) . 


Provided that the Wheeling charges / Network charges 
may be denominated in terms of Rs./kWh ( or ) Rs./kVAh 

( 
( ( 
( or ) Rs./kW/month ( or ) Rs./kVA/month for the purpose of 
recovery from the Distribution network user , or any such 
denomination as may be stipulated by the Commission . 


( By Order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai - 600 032 , 
28th May 2021 . 


S.CHINNARAJALU , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


2004 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்வழங்கல் விதித்தொகுப்பிற்குரிய திருத்தம் 


( அறிவிக்கை எண் . தமி ஓஆவவி 7-45 , 26.05.2021 நாளிட்டது ) 


2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 36/2003 ) 50 ஆம் பிரிவுடன் சேர்த்துப்படிக்கப்படும் 181 ஆம் பிரிவினால் 
வழங்கப்பட்ட அதிகாரங்களையும் , இதன் பொருட்டு இயல்விக்கும் அனைத்துப்பிற அதிகாரங்களையும் செலுத்தி தமிழ்நாடு மின்சார 
ஒழுங்குமுறை ஆணையம் , இதன் மூலம் தமிழ்நாடு மின்வழங்கல் விதித்தொப்பில் பின்வரும் திருத்தங்களை செய்கிறது . அதன் வரைவு , 
மேற்சொன்ன 181 ஆம் பிரிவின் ( 3 ) ஆம் உட்பிரிவின்படி வேண்டுறுத்தப்பட்டவாறு முன்னதாக வெளியிடப்பட்டது . 


அது தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளன்று நடைமுறைக்கு வரும் . 


திருத்தம் 


மேற்சொன்ன தமிழ்நாடு மின் வழங்கல் விதித்தொகுப்பில் 4 ஆம் ஒழுங்குமுறை விதியின் ( 1 ) ஆம் உள் ஒழுங்குமுறை விதியில் ( 1 ) 
ஆம் இனத்திற்கு பின்பு பின்வரும் இனம் புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 

" ( அ ) மின்சாரம் கொண்டு செல்லுதல் கட்டணங்கள் மின் வலையமைப்பு கட்டணங்கள் , ( தன்னுடைய மின் பகிர்மான மின்தொடர் 
வணிகத்திற்காக ( றுசைந் ரௌேைநள்ள ) உரிமம்தாரரால் செய்ய நேர்ந்த செலவை வசூலிப்பதற்காக ) பல்வகை மின் நுகர்வு வகையினருக்காக 
அவ்வப்போது ஆணையம் நிருணயிக்கலாகும் வீதத்திற்கிணங்க உயர் அழுத்த / தாழ்வழுத்த மின் நுகர்வோரின் வகையினரால் செலுத்தப்பட 
வேண்டியதாகும் : 


வரம்புரையாக மின்சாரம் கொண்டு செல்லுதல் கட்டணங்கள் / மின்வலையமைப்புக் கட்டணங்களானது மின்பகிர்மான 
பயன்படுத்துநரிடமிருந்து வசூலிக்கும் பொருட்டு ரூ . / கிலோவாட் மணி அல்லது ரூ . / கிலோ வோல்ட் ஆம்பியர் மணி அல்லது ரூ . / கிலோவாட் 
/ மாதம் அல்லது ரூ . / கிலோவோல்ட் ஆம்பியர் / மாதம் என்ற வரம்புரைகளில் குறித்துக் கூறப்படலாம் . ' ' 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சு . 


சென்னை -600 032 , 
2021 மே 28 . 


சின்னராஜலு , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


100 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 2 


விளக்கவுரை 


2005 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய ( மின்கட்டண வீதத்தினை நிர்ணயம் செய்வதற்கான விதிமுறைகள் 
மற்றும் வரையறைகள் ) ஒழுங்குமுறை விதிகளின் வகைமுறைகளின்படி மின் பகிர்மான உரிமம்தாரர் , தன்னுடைய மின் தொடர் வணிகம் 
மற்றும் சில்லறை மின் வழங்கல் ஆகியவற்றிற்காக தனித்தனியாக தன்னுடைய கணக்குகளை பராமரித்தல் வேண்டும் . 

2. இந்திய அரசின் மின் கட்டண கொள்கையானது , சில்லறை மின் கட்டணத்தின் பேரில் வற்புறுத்துவது மின்சாரத்தை போட்டி 
விலையில் கொள்முதல் செய்கையில் மின் பகிர்மான நிறுவனங்களின் தொடர்புடைய திறனை வெளிப்படுத்துதல் வேண்டும் . அது , 
மின்பகிர்மான வலையமைப்பிற்கான நேர்த்தி செய்யப்பட்ட செலவுத் தொகைகளை பொருத்தமான தலைப்பிலுள்ள கட்டணங்களின் வாயிலாக 
வசூலிக்கப்படுதல் அவசியமானதாகும் . 

3. ஆகையால் ஆணையத்தால் தீர்மானிக்கப்படும் மின் பகிர்மான தொடர் வணிக செலவு தொகையானது , தனிப்பட்ட தலைப்பின் 
கீழ் வசூலிக்கப்படுதல் வேண்டும் என்று உத்தேசிக்கப்பட்டுள்ளது . அத்தகைய கட்டணங்கள் , அதனுடைய மின்பகிர்மான மின்தொடர் 
வணிகம் பொறுத்து அவ்வப்போது ஆணையத்தினால் நிர்ணயிக்கப்படும் வீதத்தில் உயர் அழுத்த தாழ்வழுத்த மின்நுகர்வோர் வகையினர் 
அனைவருக்கும் பொருந்தத்தக்கதாகும் . 


இந்த திருத்தம் மேலேயுள்ள செயற்குறிப்பிற்கு செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சு . 


சென்னை -600 032 , 
2021 மே 28 . 


சின்னராஜலு , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


இருந்துவரும் வகைமுறை மற்றும் திருத்தத்தை உள்ளடக்கிய வகைமுறை இவற்றை காட்டும் விவரவுரை 


இருந்துவரும் வகைமுறை 


திருத்தத்தை உள்ளடக்கிய வகைமுறை 


4. உரிமம்தாரரால் வசூலிக்கத்தக்க கட்டணங்கள் : 
மின் நுகர்வோரிடமிருந்து உரிமம்தாரரால் 
வசூலிக்கத்தக்க கட்டணங்கள் : 
( 1 ) மின்கட்டணம் தொடர்பான கட்டணங்க அவையாவன : 


4. உரிமம்தாரரால் வசூலிக்கத்தக்க கட்டணங்கள் : 
மின்நுகர்வோரிடமிருந்து உரிமம்தாரரால் 
வசூலிக்கத்தக்க கட்டணங்கள் : 
( 1 ) மின்கட்டணம் தொடர்பான கட்டணங்கள் அவையாவன : 


0 


****** 


****** 


( புதிய வகைமுறை ) 


( i அ ) மின்சாரம் கொண்டு செல்லுதல் கட்டணங்கள் / மின் 
வலையமைப்புக் கட்டணங்கள் , ( தன்னுடைய மின் பகிர்மான 
மின்தொடர் வணிகத்திற்காக ( Wire business ) உரிமம்தாரரால் 
செய்ய நேர்ந்த செலவை வசூலிப்பதற்காக ) பல்வகை மின்நுகர்வு 
வகையினருக்காக அவ்வப்போது ஆணையம் நிருணயிக்கலாகும் 
வீதத்திற்கிணங்க உயர் அழுத்த தாழ்வழுத்த மின் நுகர்வோரின் 
வகையினரால் செலுத்தப்பட வேண்டியதாகும் : 
வரம்புரையாக மின்சாரம் கொண்டு செல்லுதல் கட்டணங்கள் / 
மின் வலையமைப்புக் கட்டணங்களானது மின்பகிர்மான 
பயன்படுத்துநரிடமிருந்து வசூலிக்கும் பொருட்டு ரூ . / கிலோவாட் 
மணி அல்லது ரூ . / கிலோவோல்ட் ஆம்பியர் மணி அல்லது 
ரூ . / கிலோவாட் / மாதம் அல்லது ரூ . / கிலோவோல்ட் ஆம்பியர் / 
மாதம் என்ற வரம்புரைகளில் குறித்துக் கூறப்படலாம் . 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சு . 


சென்னை -600 032 , 
2021 மே 28 . 


சின்னராஜலு , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 


ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


